﻿97. "யார் ஜிப்ரீலுக்கு விரோதியாக இருக்கிறாரோ (அவர் அல்லாஹ் வுக்கும் விரோதியாவார். ஏனெனில்,) அவர் அல்லாஹ் வின் உத்தரவுப்படியே உமது உள்ளத்தில் இ(ந்த வேதத்)தை இறக்கினார். இது தனக்குமுன் வந்ததை உண்மையாக்குகிறது. இறைநம்பிக்கையாளர்களுக்கு நேர் வழியாகவும் நற்செய்தியாகவும் திகழ்கிறது" என்று (நபியே) நீர் கூறுவீராக.
98. யார் அல்லாஹ் வுக்கும், அவனுடைய வானவர்களுக்கும், அவனுடைய தூதர்களுக்கும், ஜிப்ரீலுக்கும், மீகாயீலுக்கும் விரோதியாக இருக்கிறாரோ அத்தகைய இறைமறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் வும் விரோதியாவான்.
-------------------------------------------
அபூஜஅஃபர் அத்தபரீ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: இந்த வசனம் இஸ்ரவேலர்களில் யூதர்களுக்குப் பதிலடியாக அருளப்பெற்றது என்பதில் அறிஞர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்து கொண்டுள்ளனர். ஏனெனில், வானவர் ஜிப்ரீல்  தமக்கு விரோதியென்றும், மீகாயீல்  தமக்கு நேசரென்றும் அந்த யூதர்கள் கருதினார்கள். அவர்கள் எதற்காக இவ்வாறு கருதினார்கள் என்பதற்கான காரணம் தொடர்பாக அந்த அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு நிலவுகிறது.
சிலர் கூறியதாவது: அவர்கள் அவ்வாறு கூறியதற்குக் காரணம், அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே நபியவர்களின் நபித்துவம் தொடர்பாக நடந்த ஒரு விவாதமேயாகும். (இதற்குப் பின்வரும் ஹதீஸ் ஆதாரமாக அமைந்துள்ளது.)

அருளப்பெற்ற காரணம் 
------------------------------
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: ஒரு முறை அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் யூதர்கள் வந்தனர். அப்போது, "அபுல்காசிமே! ஐந்து விஷயங்களைப் பற்றி எங்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள். அவற்றை நீர் எங்களுக்கு அறிவித்தால், நீர் நபிதான் என்பதை நாங்கள் ஏற்று, உங்களை நாங்கள் பின்பற்றுகிறோம்" என்றனர்.
யஅகூப் (அலை) அவர்கள் தம்முடைய புதல்வர்களிடம் என்ன உறுதிமொழி வாங்கினார்கயோ அதே உறுதிமொழியை நபி (ஸல்) அவர்கள் அந்த யூதர்களிடமிருந்து பெற்றார்கள். "நாம் பேசிக்கொண்டதற்கு அல்லாஹ் வே பொறுப்பாளன்" (12:66) என்பதே அந்த உறுதிமொழியாகும்.
அப்போது நபி (ஸல்) அவர்கள் "கேளுங்கள்" என்றார்கள். உடனே யூதர்கள், "ஒரு நபிக்கு அடையாளமென்ன என்பதைத் தெரிவிப்பீராக" என்று கூறினார்கள். அதற்கு, "அவருடைய கண்கள் உறங்கினாலும் அவரது உள்ளம் விழித்தேயிருக்கும்" என்று நபியவர்கள் பதிலளித்தார்கள்.
மீண்டும் அவர்கள், "ஒரு பெண், ஆண் குழந்தையைப் பெறுவதும், பெண் குழந்தையைப் பெறுவதும் எப்படி என்பதைத் எங்களுக்குத் தெரிவிப்பீராக" என்றார்கள். அதற்கு, "(ஆண், பெண்) இருவரின் நீரும் சந்திக்கும். ஆணின் நீர் பெண்ணின் நீரை மிகைத்தால் ஆண் குழந்தை பிறக்கும்; பெண்ணின் நீர் ஆணின் நீரை மிகைத்துவிட்டால் பெண் குழந்தை பிறக்கும்" என்று நபி (ஸல்) அவர்கள் பதிலளித்தார்கள்.
அடுத்து அவர்கள், "யஅகூப் தமக்குத் தாமே எதைத் தடை செய்து கொண்டார் என்பதைத் தெரிவிப்பீராக" என்றார்கள். அதற்கு, "யஅகூப் கீழ்வாத நோயால்  அவதிப்பட்டார்கள். (ஆகவே, நோய் குணமானால் தமக்கு விருப்பமான உணவையும் பானத்தையும் கைவிடுவதாக அவர்கள் சபதம் செய்தார்கள்.) ஒட்டகத்தின் பாலே அவருக்கு ஏற்ற உணவாக இருந்தது. எனவே, அதன் இறைச்சியை(யும் பாலையும்) தமக்குத் தடை செய்து கொண்டார்கள்" என்று நபி (ஸல்) அவர்கள் பதிலளித்தார்கள். அப்போது, "நீங்கள் சொன்னது உண்மைதான்" என்று அவர்கள் கூறினார்கள்.
அடுத்து அவர்கள், "இடி என்றால் என்ன என்பதைத் தெரிவிப்பீராக" என்றார்கள். அதற்கு, "வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ் வின் வானவர்களில் ஒருவர் மேகத்தின் மீது அதிகாரம் வழங்கப்பெற்றுள்ளார். அவருடைய கைகளில் நெருப்புக் கைகுட்டை ஒன்று இருக்கும். அதன் மூலம் மேகத்தை விரட்டுவார். அல்லாஹ்  உத்தரவிட்ட இடங்களுக்கெல்லாம் அதைக் கொண்டுசெல்வார்" என்று நபி (ஸல்) அவர்கள் பதிலளித்தார்கள்.
மீண்டும் அவர்கள், "(அந்த நேரத்தில்) நாம் கேட்கிற சப்தம் என்ன?" என்று கேட்டனர். "அது அந்த மேகத்தின் சப்தமாகும்" என்று நபி (ஸல்) அவர்கள் பதிலளித்தார்கள். அப்போது, "நீங்கள் சொன்னது உண்மைதான்" என்று யூதர்கள் கூறினார்கள்.
பின்னர் அவர்கள், "இன்னும் ஒரு கேள்வி மட்டுமே எஞ்சியிருக்கிறது. அதற்கு நீங்கள் அளிக்கும் பதிலைப் பொறுத்தே உங்களை நாங்கள் பின்பற்றுவோம். ஒவ்வொரு நபிக்கும் வானவர் ஒருவர் இருப்பார். அவர் அந்த நபியிடம் செய்தியைக் கொண்டுவருவார். அந்த வகையில் உம்முடைய தோழர் யார் என்பதைத் தெரிவிப்பீராக" என்றார்கள். அதற்கு நபி (ஸல்) அவர்கள், "ஜிப்ரீல்" என்று பதிலளித்தார்கள்.
அப்போது அவர்கள், "ஜிப்ரீலா? அவர் போரையும் சண்டையையும் தண்டனையையும் கொண்டுவருபவராயிற்றே! அவர் எங்களின் விரோதியாயிற்றே! இறையருளையும் மழையையும் பயிர்களையும் கொண்டுவருகிற மீகாயீலை மட்டும் நீங்கள் சொல்லியிருந்தால் நிச்சயமாக உங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்போமே!" என்று கூறினார்கள். அப்போதுதான் அல்லாஹ் , இந்த (97ஆவது) வசனத்தை அருளினான்.
மற்றோர் அறிவிப்பில் காணப்படுவதாவது: யூதர்கள் நபி (ஸல்) அவர்களுக்கு வேத அறிவிப்பை (வஹீ) கொண்டுவரும் வானவத் தோழர் யார் என்பது குறித்து நபியவர்களிடம் கேள்வி எழுப்பினார்கள்.
அதற்கு, "ஜிப்ரீல்" என நபி (ஸல்) அவர்கள் பதிலளித்தார்கள். அப்போது அவர்கள், "அவர் எங்களுக்கு விரோதியாவார். அவர், போரையும் சண்டையையும் சிரமத்தையும் தவிர வேறு எதையும் கொண்டுவரமாட்டார் என்று கூறினார்கள். அப்போதுதான் இந்த வசனத்தை அல்லாஹ்  அருளினான்.

அப்துல்லாஹ்  பின் சலாம் (ரலி)  
----------------------------------------
அனஸ் பின் மாலிக் (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் (மதீனாவுக்கு) வந்ததை (யூதராக இருந்த) அப்துல்லாஹ்  பின் சலாம் (ரலி) அவர்கள் கேள்விப்பட்டார்கள். அப்போது அவர்கள் தமது நிலத்தில் அறுவடை செய்துகொண்டிருந்தார்கள். உடனே நபி (ஸல்) அவர்களிடம் வந்து, "தங்களிடம் நான் மூன்று விஷயங்களைப் பற்றிக் கேட்கப்போகிறேன். அவற்றை ஓர் இறைத்தூதர் மட்டுமே அறிவார்" என்று கூறினார்கள்.
பிறகு, 
1. "இறுதி நாளின் அடையாளங்களில் முதலாம் அடையாளம் எது? 
2. சொர்க்கவாசிகளுக்கு வழங்கப்படும் முதல் உணவு எது? 
3. குழந்தை தன் தந்தையின் சாயலிலோ அல்லது தாயின் சாயலிலோ இருப்பது ஏன்?" 
என்று கேட்டார்கள். உடனே நபி (ஸல்) அவர்கள், "சற்று முன்புதான் வானவர் ஜிப்ரீல் இது குறித்து எனக்கு (விளக்கம்) தெரிவித்தார்" என்று கூறினார்கள்.
அதற்கு, அப்துல்லாஹ்  பின் சலாம் அவர்கள், "ஜிப்ரீலா (அறிவித்தார்)?" என்று கேட்டார்கள், அதற்கு, "ஆம்!" என நபி (ஸல்) அவர்கள் பதிலளித்தார்கள். "வானவர்களிலேயே ஜிப்ரீல் யூதர்களுக்குப் பகைவராயிற்றே!" என்று கூறினார். அப்போது நபி (ஸல்) அவர்கள், இந்த (97ஆவது) வசனத்தை ஓதிக்காட்டினார்கள்.
பின்னர், நபி (ஸல்) அவர்கள், "இறுதி நாளின் அடையாளங்களில் முதலாம் அடையாளம் ஒரு நெருப்பாகும். அது மக்களைக் கிழக்கிலிருந்து (விரட்டிக் கொண்டுவந்து) மேற்குத் திசையில் ஒன்றுதிரட்டும். சொர்க்கவாசிகள் முதலில் உண்ணும் உணவு மீனின் ஈரல் பகுதியிலுள்ள அதிகப்படியான சதையாகும். (ஆண், பெண் சேர்க்கையின்போது) ஆணின் நீர் (விந்து உயிரணு) பெண்ணின் நீரை (கருமுட்டை உயிரணுவை) முந்தினால் குழந்தை தந்தையின் சாயலில் அமையும். பெண்ணின் நீர் (கருமுட்டை உயிரணு) முந்தினால் குழந்தை தாயின் சாயலில் அமையும்" என்று பதிலளித்தார்கள்.
(உடனே) அப்துல்லாஹ்  பின் சலாம் (ரலி) அவர்கள், "அல்லாஹ் வைத் தவிர வேறு இறைவன் இல்லை என்றும், தாங்கள் அல்லாஹ் வின் தூதர்தான் என்றும் நான் உறுதி கூறுகிறேன்" என்றார்கள்.
பிறகு, "அல்லாஹ் வின் தூதரே! யூதர்கள் பொய்யிலேயே ஊறிப்போன ஒரு சமுதாயத்தார் ஆவர். தாங்கள் (என்னைப் பற்றி) அந்த யூதர்களிடம் கேட்பதற்கு முன்னால், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை அவர்கள் அறிந்தால் என்னைப் பற்றி உங்களிடம் (அவதூறு கற்பித்து) பொய்யுரைப்பார்கள்" என்று கூறினார்கள்.
அப்போது யூதர்கள் வந்தனர். அவர்களிடம் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "உங்களில் அப்துல்லாஹ்  பின் சலாம் எத்தகைய மனிதர்?" என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், "அவர் எங்களில் சிறந்தவராவார்; எங்களில் சிறந்தவரின் புதல்வருமாவார். எங்களின் தலைவராவார்; எங்கள் தலைவரின் மகனுமாவார்" என்று கூறினார்கள்.
உடனே அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள்?" என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், "அல்லாஹ்  அவரை அதிலிருந்து காப்பானாக!" என்று கூறினார்கள். உடனே அப்துல்லாஹ்  பின் சலாம் (ரலி) அவர்கள் (வீட்டிலிருந்து) வெளியேறி வந்து, "அல்லாஹ் வைத் தவிர வேறு இறைவன் இல்லை என்றும், முஹம்மத் (ஸல்) அவர்கள் அல்லாஹ் வின் தூதர் ஆவார்கள் என்றும் உறுதிகூறுகிறேன்" என்று அறிவித்தார்கள்.
உடனே யூதர்கள் "இவர் எங்களில் கெட்டவரும், கெட்டவரின் மகனும் ஆவார்" என்று கூறியதோடு, அவரை(ப் பலவாறாக)த் தூற்றினார்கள். அப்போது, "அல்லாஹ் வின் தூதரே! நான் பயந்துகொண்டிருந்தது இதைத்தான்" என்று அப்துல்லாஹ்  பின் சலாம் (ரலி) அவர்கள் கூறினார்கள்.

யூதர்களுடன் உமர் (ரலி) விவாதம் 
-------------------------------
வேறுசிலர் கூறியதாவது: யூதர்கள் இவ்வாறு கூறக் காரணம், நபி (ஸல்) அவர்கள் தொடர்பாக யூதர்களுக்கும் உமர் பின் அல்கத்தாப் (ரலி) அவர்களுக்குமிடையே நடந்த ஒரு விவாதமே யாகும்.
உமர் (ரலி) அவர்கள் கூறினார்கள்: யூதர்கள் வேதப் பாடம் படிக்கும் நாளில் அவர்களுடன் நான் இருந்ததுண்டு. அப்போது, "தவ்ராத்" வேதம், குர்ஆனை எந்த அளவுக்கு உண்மையாக்குகிறது என்றும், அதைப் போன்றே குர்ஆன், தவ்ராத் வேதத்தை எந்த அளவிற்கு உண்மையாக்குகிறது என்றும் ஆச்சரியம் அடைவேன்.
இந்நிலையில் ஒரு நாள் நான் அவர்களுடன் இருந்தபோது, "கத்தாபின் மகனே! உம்முடைய தோழர்களில் உம்மைவிட எங்களுக்கு மிகவும் பிரியமானவர் வேறு யாரும் இல்லை" என்று யூதர்கள் கூறினார்கள். அதற்கு நான், "அது எதனால்?" என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், "நீர் எங்களிடம் வந்து எங்களுடனேயே ஆழ்ந்துபோய்விடுகிறீர்" என்று கூறினார்கள்.
அப்போது நான், "தவ்ராத் வேதம், குர்ஆனை எந்த அளவுக்கு உண்மையாக்குகிறது என்றும், அதைப் போன்றே குர்ஆன், தவ்ராத் வேதத்தை எந்த அளவுக்கு உண்மையாக்குகிறது என்றும் ஆச்சரியம் அடைகிறேன். இதனாலேயே நான் உங்களிடம் வருகிறேன்" என்று கூறினேன். இவ்வாறு அவர்களிடம் பேசிக்கொண்டிருந்தபோது அந்த வழியாக அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் சென்றார்கள். உடனே யூதர்கள், "கத்தாபின் மகனே! அதோ உம்முடைய தோழர் (செல்கிறார்). அவருடன் சென்று சேர்ந்துகொள்ளுங்கள்" என்று கூறினார்கள்.
அப்போது நான், "யாரைத் தவிர வேறு இறைவனே இல்லையோ அந்த அல்லாஹ் வை முன்னிறுத்திக் கேட்கிறேன்; அவனுக்குச் செய்ய வேண்டிய கடமைகளில் நீங்கள் எதைப் பேணிப் பாதுகாக்க வேண்டும் என்று உங்களைப் பணித்துள்ளானோ அதை முன்வைத்துக் கேட்கிறேன்; தன் வேதங்களில் எதை உங்களிடம் அல்லாஹ்  அமானிதமாகத் தந்தானோ அதை முன்வைத்துக் கேட்கிறேன்; அவர்தான் அல்லாஹ் வின் தூதர் என்பதை நீங்கள் அறிவீர்களா?" என்று அந்த யூதர்களிடம் கேட்டேன். அப்போது அவர்கள் மௌனமாக இருந்தனர்.
அப்போது அவர்களில் ஞானமுள்ள பெரியவர் ஒருவர், "உமர் உங்களிடம் காட்டமாகக் கேள்வி கேட்டிருக்கிறார். அவருக்குத் (தக்க முறையில்) பதில் கூறுங்கள்" என்று கூறினார். அதற்கு அவர்கள், "நீங்கள்தான் எங்களில் அறிஞரும் வயதில் மூத்தவரும் ஆவீர். எனவே, உமருக்கு நீங்களே பதிலளியுங்கள்" என்றனர். உடனே அவர், "(உமரே!) நீங்கள் எதை முன்வைத்து எங்களிடம் கேட்டீர்கயோ, அதை முன்வைத்துக் கூறுவதனால், அவர் அல்லாஹ் வின் தூதர்தான் என்பதை நாங்கள் அறிந்தே இருக்கிறோம்" என்றார்.
உடனே "உங்களுக்குக் கேடுதான்! அப்படியானால் நீங்கள் அழிவுக்குள்ளாவீர்கள்" என்று நான் கூறினேன். அதற்கு அவர்கள், "நாங்கள் அழியமாட்டோம்" என்றனர். நான், "அது எப்படி முடியும்? அவர்தான் அல்லாஹ் வின் தூதர் என்பதை நீங்கள் நன்றாகத் தெரிந்திருக்கிறீர்கள். ஆனால், அவரை உண்மையாளரென ஏற்பதில்லை; அவரைப் பின்பற்றுவதில்லையே!" என்று கேட்டேன்.
அதற்கு அவர்கள், "எங்களுக்கு வானவர்களில் ஒரு விரோதி இருக்கிறார். அதைப் போன்றே ஒரு நேசரும் உள்ளார். வானவர்களில் எங்களின் விரோதி யாரோ அவருடன் முஹம்மத் தமது நபித்துவத்தை இணைத்துக்கொண்டுள்ளார்" என்றனர். அப்போது நான், "உங்களின் விரோதி யார்? உங்களின் நேசர் யார்?" என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், "எங்களின் விரோதி ஜிப்ரீல் ஆவார். எங்களின் நேசர் மீகாயீல் ஆவார்" என்றனர்
"ஜிப்ரீல் முரட்டுத்தனம், கடுகடுப்பு, கஷ்டம், வேதனை போன்றவற்றின் பொறுப்பு வழங்கப்பெற்ற வானவராவார். மீகாயீலோ அன்பு, அருள், சலுகை போன்ற பொறுப்பு வழங்கப்பெற்ற வானவராவார்" என்றும் கூறினர்.
உடனே நான், "வல்லமையும் மாண்பும் மிக்க இறைவனிடம் அவ்விருவரின் தரம் என்ன?" என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், "அவ்விருவரில் ஒருவர் இறைவனின் வலப் புறத்திலும், மற்றொருவர் இறைவனின் இடப் புறத் திலும் உள்ளனர்" என்று கூறினார்கள்.
அப்போது நான், "யாரைத் தவிர வேறு இறைவன் இல்லையோ அவன் மீது ஆணையாக! அவ்விருவரையும் யார் பகைத்துக்கொண்டாரோ அவருக்கு அவ்விருவர் மட்டுமல்ல; அவ்விருவரிடையே இருக்கும் அல்லாஹ் வும் விரோதிகள்தான். அதைப் போன்றே, அவ்விருவரையும் யார் நேசித்தாரோ அவருக்கு அவ்விருவருமே நேசர்கள்தான். மீகாயீலின் விரோதியிடம் நேசம் பாராட்ட, ஜிப்ரீலுக்கு எந்த அவசியமும் இல்லை. அதைப் போன்றே, ஜிப்ரீலின் விரோதியிடம் நேசம் பாராட்ட, மீகாயீலுக்கு எந்தத் தேவையும் இல்லை" என்று கூறினேன்.
பின்னர் நான் (அந்த இடத்திலிருந்து) எழுந்துவந்து, நபி (ஸல்) அவர்களைப் பின்தொடர்ந்து அவர்களுடன் சேர்ந்துகொண்டேன். அப்போது நபி (ஸல்) அவர்கள் இன்ன கூட்டத்தாரது (வீட்டின் நுழைவாயிலில் உள்ள) சிறிய கதவு வழியாக வெளியேறிக்கொண்டிருந்தார்கள்.
அப்போது நபி (ஸல்) அவர்கள், "கத்தாபின் மகனே! சற்று முன்பு அருளப்பெற்ற வசனங்களை உமக்கு ஓதிக்காட்டவா?" என்று கேட்டார்கள். பின்னர் மேற்கண்ட இரு வசனங்களையும் (97,98) எனக்கு ஓதிக்காட்டினார்கள்.
அப்போது நான், "என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும்! அல்லாஹ் வின் தூதரே! உண்மையான (மார்க்கத்)துடன் தங்களை அனுப்பிய (இறை)வன்மீது சத்தியமாக! (யூதர்களுடன் நான் உரையாடிய) இந்தச் செய்தியைத் தங்களிடம் தெரிவிக்கத்தான் நான் வந்தேன். அதற்குள் எல்லாம் அறிந்த நுட்பமானவனான அல்லாஹ்  எனக்கு முன்பே தங்களுக்கு அறிவித்துவிட்டதைக் கேட்டுத் தெரிந்துகொண்டேன்" என்று கூறினேன். 
இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: ஒரு நாள் உமர் பின் அல்கத்தாப் (ரலி) அவர்கள் யூதர்களிடம் சென்றார்கள். உமர் (ரலி) அவர்களைப் பார்த்ததும் அந்த யூதர்கள் அவர்களை வாழ்த்தி வரவேற்றனர். அப்போது, "அல்லாஹ் வின் மீது சத்தியமாக! உங்கள்மீதுள்ள அன்பாலோ உங்களிடமுள்ளதன் மீது ஆசைப்பட்டோ உங்களிடம் நான் வரவில்லை. மாறாக, உங்களிடமிருந்து (வேத விஷயங்களைச்) செவியேற்பதற்காகத்தான் வந்தேன்" என்று அவர்களிடம் கூறினார்கள்.
பின்னர், அந்த யூதர்களிடம் உமர் (ரலி) அவர்கள் சில கேள்விகள் கேட்டார்கள். அவர்களும் உமர் (ரலி) அவர்களிடம் சில கேள்விகள் கேட்டனர். பின்னர் யூதர்கள், "உங்களுடைய தோழர் (முஹம்மத்) அவர்களின் (வானவத்) தோழர் யார்?" என்று கேட்டனர். அதற்கு, "ஜிப்ரீல்" என்று உமர் (ரலி) அவர்கள் பதிலளித்தார்கள்.
உடனே யூதர்கள், "அவர் வானவர்களில் எங்களுக்கு விரோதியாயிற்றே! எங்களின் இரகசியங்களை முஹம்மதுக்கு அவர் அறிவித்துவிடுகிறார். அவர் வந்தாலே யுத்தத்தையும் பஞ்சத்தையும்தான் கொண்டுவருகிறார். ஆனால், எங்களுடைய தோழர் (மூசா) அவர்களின் (வானவத்) தோழரான மீகாயீல் வந்தால், செழிப்பையும் சமாதானத்தையும் கொண்டுவருவார்" என்று கூறினார்கள்.
அதற்கு உமர் (ரலி) அவர்கள், "ஜிப்ரீலைப் பற்றி இவ்வளவு தெரிந்துள்ள உங்களுக்கு முஹம்மத் (ஸல்) அவர்களைப் பற்றி ஒன்றுமே தெரியாதா?" என்று அந்த யூதர்களிடம் கேட்டுவிட்டு, அப்போதே அவர்களிடமிருந்து விலகி நபி (ஸல்) அவர்களிடம் இந்தச் செய்தியைத் தெரிவிப்பதற்காக வந்தார்கள். அப்போது இந்த வசனம் நபி (ஸல்) அவர்களுக்கு அருளப்பெற்றிருப்பதைக் கண்டார்கள்.
இந்த வசனம் குறித்து இப்னு அபீ லைலா (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: முஸ்லிம்களிடம் யூதர்கள், "உங்கள் (நபி) இடம் வருகின்றவர் மீகாயீலாக இருந்திருந்தால் உங்களை நாங்கள் பின்பற்றியிருப்போம். ஏனெனில், அவர் அருளையும் மழையையும் கொண்டுவருகின்றவர்.
ஆனால், ஜிப்ரீலோ வேதனையையும் தண்டனையையும் கொண்டுவருபவர். ஆகவே, அவர் எங்களின் விரோதி ஆவார்" என்று கூறினார்கள். அப்போதுதான் இந்த வசனம் (97) அருளப்பெற்றது. இதை இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் அறிவித்துள்ளார்கள்.

வசனத்தின் விளக்கம் 
------------------------
யார் ஜிப்ரீலைப் பகைத்துக்கொண்டாரோ அவர் நன்றாகப் புரிந்துகொள்ளட்டும்: நிச்சயமாக ஜிப்ரீல் நம்பிக்கைக்குரிய ஆன்மா ஆவார். அவர்தான் அல்லாஹ் வின் அனுமதியோடு, அவனிடமிருந்து (குர்ஆன் எனும்) ஞான போதனையைக் கொண்டுவந்து உமது உள்ளத்தில் இறக்கினார். அல்லாஹ் வுடைய வானவத் தூதர்களில் அவரும் ஒருவராவார்.
எனவே, எவர் ஒரு தூதரைப் பகைக்கின்றாரோ அவர் எல்லாத் தூதர்களையும் பகைத்தவராவார். அதைப் போன்றே, ஒரு தூதரை நம்பியவர் அனைத்துத் தூதர்களையும் நம்புவது அவசியமாகும். அவ்வாறே ஜிப்ரீலைப் பகைத்தவர் அல்லாஹ் வுக்கும் விரோதியாவார்.
ஏனெனில், அவர் தாமாக எந்த (வேத)க் கட்டளையையும் கொண்டுவருவதில்லை. மாறாக, இறைவனின் ஆணையின் பேரிலேயே அவர் இறைக்கட்டளைகளைக் கொண்டுவருகிறார். இதையே பின்வரும் வசனங்களில் அல்லாஹ்  கூறியுள்ளான்:
(நபியே!) உம்முடைய இறைவனின் உத்தரவு இருந்தால் தவிர நாங்கள் (உம்மிடம்) இறங்கமாட்டோம். (19:64)
இது அகிலத்தாரின் இறைவனால் அருளப்பெற்றதாகும். நீர் எச்சரிப்பவர்களில் ஒருவராக இருக்க வேண்டும் என்பதற்காக, இதை உம்முடைய உள்ளத்தில் நம்பிக்கைக்குரிய ஆன்மா (ஜிப்ரீல்) இறக்கினார். (26:192-194)
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: "யார் என் நேசரைப் பகைத்தாரோ அவர் என்னுடன் போர்ப் பிரகடனம் செய்துவிட்டார்" என அல்லாஹ்  கூறியுள்ளான்.
இதனாலேயே, வானவர் ஜிப்ரீல் (அலை) அவர்கள்மீது யார் பகைமை கொள்கிறாரோ அவர்மீது அல்லாஹ்  கோபம் கொள்கிறான்.
ஆக, இங்கு அல்லாஹ்  கூறுகின்றான்: யார் ஜிப்ரீலுக்கு விரோதியாக இருக்கிறாரோ (அவர் அல்லாஹ் வுக்கும் விரோதியாவார்). ஏனெனில், அவர் அல்லாஹ் வின் உத்தரவுப்படியே உமது உள்ளத்தில் இ(ந்த வேதத்)தை இறக்கினார். இது தனக்கு முன்வந்ததை உண்மையாக்குகிறது. அதாவது தனக்குமுன் வந்த வேதங்களை உண்மை என்கிறது.
அடுத்து, "இறைநம்பிக்கையாளர்களுக்கு நேர்வழியாகவும் நற்செய்தியாகவும் திகழ்கிறது" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது இறைநம்பிக்கையாளர்களின் உள்ளங்களுக்கு வழிகாட்டியாகவும், அவர்களுக்குச் சொர்க்கத்தைக்கொண்டு நற்செய்தி கூறுவதாகவும் குர்ஆன் அமைந்துள்ளது.
இவ்வாறு நேர்வழி காட்டுவதும் நற்செய்தி கூறுவதும் இறைநம்பிக்கையாளர்களுக்குத் தவிர வேறு யாருக்குமில்லை.
பின்வரும் இறைவசனங்கள் இதற்குச் சான்றாக அமைந்துள்ளன:
இது இறைநம்பிக்கையாளர்களுக்கு நேர்வழியும் நோய் நிவாரணமும் ஆகும் என்று (நபியே!) கூறுவீராக. (41:44)
இறைநம்பிக்கையாளர்களுக்கு அருளாகவும் நோய் நிவாரணமாகவும் உள்ளதைக் குர்ஆனில் நாம் அருளியுள்யோம். (17:82)
அடுத்து "யார் அல்லாஹ் வுக்கும், அவனுடைய வானவர்களுக்கும், அவனுடைய தூதர்களுக்கும், ஜிப்ரீலுக்கும், மீகாயீலுக்கும் விரோதியாக இருக்கிறாரோ அத்தகைய இறைமறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் வும் விரோதியாவான்" என்று அடுத்த வசனம் (98) கூறுகிறது.
அதாவது யார் என்னையும், என்னுடைய வானவர்களையும், என்னுடைய தூதர்களையும் பகைத்தார்கயோ என்று பொருள். அந்தத் தூதர்களில் வானவத் தூதர்களும் மனிதத் தூதர்களும் அடங்குவர். அல்லாஹ்  வேறொரு வசனத்தில் தெரிவிக்கின்றான்:
அல்லாஹ்  (தன்னுடைய) தூதர்களை வானவர்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் தேர்ந்தெடுக்கின்றான். (22:75)

ஜிப்ரீல், மீகாயீல் 
----------------------
இந்த வசனத்தில் (98), முதலில் வானவர்கள் மற்றும் தூதர்கள் எனப் பொதுவாகக் கூறிவிட்டுப் பின்னர் ஜிப்ரீலையும் மீகாயீலையும் இறைவன் குறிப்பிட்டுச் சொல்லியிருக்கிறான். ஜிப்ரீல் (அலை) அவர்களும் மீகாயீல் (அலை) அவர்களும் "வானவர்கள்" என்ற பொதுமையில் மட்டுமன்றி, "தூதர்கள்" என்ற பொதுமையிலும் அடங்கிவிடுவர். அப்படியிருந்தும் அவ்விருவரை மட்டும் தனியாகப் பிரித்துச் சொல்லியிருப்பதற்குக் காரணம் உண்டு.
ஆரம்பமாக, இந்த வசனத்தின் போக்கே ஜிப்ரீல் (அலை) அவர்களுக்கு ஆதரவாகவே அமைந்துள்ளது. அவர்தான் இறைவனுக்கும் இறைத்தூதர்களுக்கும் இடையே தூதராகச் செயல்பட்டவர். அவருடன் மற்றொரு முக்கிய வானவரான மீகாயீலையும் இணைத்துக் கூறியது ஏனென்றால், ஜிப்ரீலை யூதர்கள் விரோதியாகக் கருதிய அதே வேளையில், மீகாயீலை நேசராகக் கருதினார்கள். அவ்விருவரில் ஒருவரைப் பகைத்தாலும் மற்றவரையும் பகைத்ததாகவே அர்த்தம்; அத்தோடு அல்லாஹ் வையே பகைத்ததாகவும் அது ஆகும். இதை யூதர்களுக்கு உணர்த்துவதே நோக்கமாகும்.
மேலும், மீகாயீல் (அலை) அவர்கள் சில வேளைகளில் நபிமார்களிடம் தூதராகவும் வந்துள்ளார்கள். இறுதித் தூதர் முஹம்மத் (ஸல்) அவர்களிடம் ஆரம்பக் காலத்தில் மீகாயீல் தூதராக வந்தது குறிப்பிடத் தக்கதாகும்.
இருப்பினும், ஜிப்ரீல் (அலை) அவர்களே நபிமார்களுக்கு அதிகமாகத் தூதைக் கொண்டுவந்தவர் ஆவார். அவரது பணியே அதுதான். மீகாயீல் (அலை) அவர்கள் மழைக்கும் பயிர் வகைகளுக்கும் பொறுப்பாளர் ஆவார். ஜிப்ரீல் நேர்வழி காட்டவும், மீகாயீல் வாழ்வாதாரத் துறைக்கும் பொறுப்பாளர்கள் ஆவர். வானவர் இஸ்ராஃபீல் (அலை) அவர்கள், இறந்தோரை மறுமை நாளில் உயிர் கொடுத்து எழுப்புவதற்காக எக்காளம் ஊதுவதற்குப் பொறுப்பாளர் ஆவார்.
ஒரு ஹதீஸில் வந்திருப்பதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், இரவில் (தொழுகைக்காக) எழுந்தால், "இறைவா! (வானவர்களாகிய) ஜிப்ரீல், மீகாயீல், இஸ்ராஃபீல் ஆகியோரின் அதிபதியே! வானங்கள் மற்றும் பூமியை முன்மாதிரியின்றிப் படைத்தவனே! மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிந்தவனே! நீ உன் அடியார்களுக்கிடையே அவர்கள் கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் குறித்து (மறுமையில்) தீர்ப்பு வழங்குவாய். (பிறரால்) கருத்து வேறுபாடு கொள்ளப்பட்டதில் எது உண்மை என்பதை உனது ஆணையின் பேரில் எங்களுக்கு நீ வழிகாட்டுவாயாக! நீ நாடுபவரை நேரான பாதையில் நீயே செலுத்துகிறாய்" என்று கூறுவார்கள்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: ஜிப்ரீல் எனும் சொல், அப்துல்லாஹ்  (அல்லாஹ் வின் அடியார்) அப்துர் ரஹ் மான் (அருளாளனின் அடியார்) ஆகிய சொற்களைப் போன்றதாகும். வேறுசிலர் கூறியதாவது: இதிலுள்ள "ஜிப்ர்" என்பதற்கு "அடியார்" என்று பொருள். "ஈல்" எனும் சொல் "அல்லாஹ் "வை குறிக்கிறது. (மொத்தத்தில் "அல்லாஹ் வின் அடியார்" என்று பொருள்.)
அடுத்து "அத்தகைய இறைமறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் வும் விரோதியாவான்" என்று இவ்வசனம் கூறுகிறது. இந்தத் தொடரில் பிரதிப் பெயர்ச்சொல்லின் (அவனும்) இடத்தில் பெயர்ச்சொல்லே (அல்லாஹ் வும் என்றே) குறிப்பிடப்பட்டுள்ளது.
அதாவது "யார் அல்லாஹ் வுக்கும், அவனுடைய வானர்களுக்கும், அவனுடைய தூதர்களுக்கும், ஜிப்ரீலுக்கும், மீகாயீலுக்கும் விரோதியாக இருக்கிறாரோ அத்தகைய இறைமறுப்பாளர்களுக்கு அவனும் விரோதியாவான்" என்று சொன்னாலே போதுமானதாகும். அவ்வாறு சொல்லாமல், "அத்தகைய இறைமறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் வும் விரோதியாவான்" என்று சொல்லப்பட்டுள்ளது. இதற்குப் பின்வரும் கவிதை ஒரு சான்றாகும்:
எந்தப் பொருளும்
மரணத்தை வென்ற நிலையில்
மரணத்தை நான் கண்டதில்லை.
மரணம்தான்
செல்வனையும் வெல்கிறது.
வறியவனையும் வெல்கிறது.

இவ்வாறு பிரதிப் பெயர்ச்சொல்லின் இடத்தில் வெளிப்படையான பெயர்ச்சொல்லையே அல்லாஹ்  கொண்டுவந்ததற்குக் காரணம், "நிச்சயமாக அத்தகைய இறைமறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் வே விரோதியாவான்" என்ற கருத்தைத் தெளிவுபடுத்துவதற்காகவும் உறுதிப்படுத்துவதற்காகவும்தான்.
மேலும், "யார் அல்லாஹ் வின் நேசரைப் பகைத்தாரோ அவர் அல்லாஹ் வைப் பகைத்தவராவார். யார் அல்லாஹ் வைப் பகைத்தாரோ அவர் அல்லாஹ் வுக்கு விரோதியாவார். யார் அல்லாஹ் வுக்கு விரோதியாக இருக்கிறாரோ அவர் இம்மையிலும் மறுமையிலும் இழப்புக்குரியவராகிவிட்டார்" என்பதை அறிவிப்பதற்காகவும்தான்.
முன்வந்த ஹதீஸ் இதற்குச் சான்றாக அமைந்துள்ளது: "யார் என் நேசரைப் பகைத்தாரோ அவருடன் நான் போர்ப் பிரகடனம் செய்துவிட்டேன்" என அல்லாஹ்  கூறியதாக நபி (ஸல்) அவர்கள் தெரிவித்தார்கள். 
மற்றொரு ஹதீஸில் நபி (ஸல்) அவர்கள் கூறியதாவது: நான் யாருக்கு எதிராக வழக்காடுவேனோ அவரை மறுமையில் நான் வென்றுவிடுவேன்.
